ஐராவணம்‌ 


ஐராவணம்‌- இந்திரன்‌ யானை. 

ஐவகைச்சுற்றம்‌ - நண்பர்‌, 
அரசர்க்குரிய ஐவகைச்‌ 
சுற்றத்தார்‌: போர்‌ வீரர்‌, 
சகுனம்‌ சொல்லுவோர்‌, 
ஆயுர்‌ வேதர்‌ (19001018), 
பார்ப்பனர்‌. 

ஐவகைத்‌ தாயர்‌-ஈன்ற தாய்‌, 
ஊட்டுந்தாய்‌, கைத்தாய்‌, 
செவிலித்தாய்‌, 
முலைத்தாய்‌. 

ஐவகைத்திரவியம்‌-மலைபடுதிர 
வியம்‌, நாடுபடு திரவியம்‌, 
காடுபடு திரவியம்‌, நகர்படு 

. திரவியம்‌,கடல்படுதிரவியம்‌ 

ஐவகைத்‌ தெய்வமணி-சிந்தா 
மணி, சூளாமணி, சிமந்தக 
மணி, சூடாமணி, கெளத்‌ 
துவமணி. 

ஐவகைத்‌ தொழில்‌-எண்ணல்‌, 
எழுதல்‌, இலை கிள்ளல்‌, 
மலர்‌ தொடுத்தல்‌, யாழ்‌ 
வாசித்தல்‌. 

ஐவகை  மெய்க்குற்றம்‌-குறு 
குறுத்தல்‌,கொட்டாவிவிடு 
தல்‌,நெட்டை,கூன்கிடை, 
நட்டு விழுதல்‌. (ரி 

ஐவகையுணவு - (கடித்தல்‌, 
நக்கல்‌, பருகல்‌, விழுங்கல்‌, 
மெல்லல்‌ என்னும்‌) ஐந்து 
வகை உண்டி. 

ஐவகை விரை-ஐந்து வகைச்‌ 
சாந்து: கோட்டம்‌, குங்கு 
மம்‌, தகரம்‌, அகில்‌, சந்‌ 
தனம்‌. 

ஐவகை விறு - அறியான்‌ 
வினாவல்‌, அறிவு ஒப்பப்‌ 
பார்த்தல்‌, ஐயமறுத்தல்‌, 
அவனறிவு தான்‌ கொளல்‌, 
அவனுக்கு உண்மை 
காட்டல்‌. 


்‌ 





கத்திகை 


குத்திகை-மாலை, குருக்கத்தி, 
துகிற்கொடி (17182). 
கத்தியம்‌-வசனம்‌ (11082). 
கதம்‌ - கோபம்‌, சென்றது, 
அடைந்தது, வேகம்‌. 
கதம்பம்‌ - கலவை, கடப்ப 
மரம்‌. 
கதலி-வாழை, தேற்று மரம்‌, 
காற்றாடி, விருதுக்கொடி. 
கதலிகை-துகிற்கொடி (1118ஐ. 
கதவம்‌-கதவு, காவல்‌. 
கதழ்வு-விரைவு, சிறப்பு, 
மிகுதி. 
கத-நடை, மோட்சம்‌, வழி, 
தேவகதிமுதலிய நாற்கதி, 
செல்லுதல்‌,வேகம்‌, நிலை, 
உபாயம்‌, அடைடதல்‌, 
அறிவு. 
கதிர்‌-சூரிய கிரணம்‌, ஒளி. 
கதுப்பு-கூந்தல்‌, ஆண்மயிர்‌, 
காடை (89). 
கதுமெனல்‌-விரை தல்‌. 
கதை-தண்டாயுதம்‌, சொல்‌, 
பொய்‌,காரணம்‌, சரித்திரம்‌. 
கந்தம்‌-இந்திரியம்‌,பங்கிடல்‌, 
கழுத்தடி, கிழங்கு,மணம்‌, 
கருணைக்கிழங்கு. 
கந்தரம்‌ - மேகம்‌, கழுத்து, 
மலைக்குகை. 
கந்தருவம்‌-இராகம்‌, குதிரை, 
தலைவனும்‌ தலைவியும்‌ 
தாமே மணத்தல்‌. 
கந்தழி-பரம்பொருள்‌. 
கந்தன்‌-அருகன்‌, முருகன்‌. 
கந்து-வண்டி இரு௬ு, தூண்‌, 
சந்து, பற்றுக்கோடு. 
கந்துகம்‌-குதிரை, பந்து. 
கப்பணம்‌ - இரும்பாற்செய்த 
நெருஞ்சிமுள்‌, கைவேல்‌, 
கப்பம்‌-அரசர்‌ கொடுக்கும்‌ 
இறை (1*10ம1௦). 


20 கமை 








கப்பு-பிளவு. 

கபாடம்‌-கதவு. 

கபாலம்‌- மண்டையோடு 
(511). 

கபாலி-சிவபெருமான்‌, வைர 
வன்‌. 

கபிஞ்சலம்‌-காடை. 

கபிலம்‌ - புகர்‌ நிறம்‌, கரிக்‌ 
குருவி. 

கபிலை-ப௬ு, காமதேனு. 

கடபாதம்‌-புறு, பறவை. 

கபோதி-குருடன்‌, பெண்புரு. 

கபோலம்‌-தாடை (ஜு). 

கம்‌-தலை, ஆகாயம்‌, மேகம்‌, 
காற்று, வெண்மை, நீர்‌, 
பிரமன்‌. 

கம்பம்‌ - நடுக்கம்‌, தூண்‌, 
விளக்குத்தண்டு. 

கம்பமா-யானை. 

கம்பலை-பயம்‌, ஒலி, நடுக்கம்‌, 
துன்பம்‌. 

கம்பிதம்‌-துன்பம்‌, நடுக்கம்‌, 

கம்பீரம்‌ - ஆழம்‌, தாமரை, 
செருக்கு. 

கம்பு-ஒரு தானியம்‌, கம்பம்‌, 
சங்கு, யானைகட்டுந்தூண்‌. 

கம்புள்‌-சம்பங்கோழி, சங்கு. 

கம்மியர்‌- தொழிலாளர்‌, 
கம்மாளர்‌. 

கமடம்‌-ஆமை. 

கமண்டலம்‌ - பிரமசாரிகளும்‌ 
முனிவரும்‌ வைத்திருக்கும்‌ 
ஒரு வகை நீர்ப்பாத்திரம்‌. 

கமம்‌-நிறைவு. 

கமலம்‌- நீர்‌, தாமரை. 

கமலை-இலக்குமி. 

கமழ்தல்‌ - மணம்‌ வீசுதல்‌, 
தோன்றுதல்‌. 

கமனம்‌-கதி, செல்லுதல்‌. 

கமை-பொறுமை, பூமி. 





கல்லாரம்‌ 


கல்லாரம்‌-செங்கழுநீர்ப்பூ. 
கல்லி-ஊர்க்குருவி, ஆமை. 
கல்லூரி-கலை பயிலும்‌ இடம்‌ 
(001162). 
கல்லை- இலைக்‌ கலம்‌. 
கல்லோலம்‌-மகிழ்ச்சி, நீரலை. 
கலக்கம்‌-அழுகை, துன்பம்‌. 
கலங்கரை விளக்கம்‌ - கப்பல்‌ 
களுக்குக்‌ கடற்கரையை 
விளக்கும்‌ தீபம்‌ (ரது 
1௦158. 
கலம்‌-கலப்பை, ஆபரணம்‌, 
கப்பல்‌, யாழ்‌, பாத்திரம்‌. 
கலவம்‌-மயில்‌ தோகை, 
, கலனை - குதிரைச்‌ சேணம்‌, 
கலப்பை. 
கலாநிதி-கல்விச்‌ செல்வம்‌, 
சந்திரன்‌. 
கலாபம்‌ - மயில்‌ தோகை, 
மணி வடம்‌, பதினாறு 
கோவை மணி. 
கலாம்‌-மாறுபாடு,கொடுமை, 
கோபம்‌. 
கலாய்த்தல்‌-கலகம்‌ புரிதல்‌. 
கலி-வஞ்சனை, ஒலி, வலிமை, 
கலியுகம்‌, கடல்‌, எழுச்சி, 
கலிப்பாஎன்னும்‌ செய்யுள்‌, 
குரித்திரம்‌, கர்வம்‌, கலகழ்‌. 
கலிகை-பூவரும்பு. 
கலிங்கம்‌-வானம்பாடி,, சீலை, 
ஊர்க்குருவி, வாகை மரம்‌. 
கலித்தல்‌-மிகுதி, பொலிவு, 
எழுச்சி, ஒலித்தல்‌, மகிழ்‌ 
தல்‌. 
கலினம்‌-குதிரைக்கடிவாளம்‌. 
கலுழ்ச்சதுக்கம்‌. 
கலுழ்தல்‌-கலங்குதல்‌, அழு. 
தல்‌. 
கலுழி-கான்‌ யாறு, கலங்கல்‌ 


நீர்‌. 





கன்றுதல்‌ 3 





கன்றுதல்‌-கோபித்தல்‌, வருந்‌ 
துதல்‌, இரங்குதல்‌, மிகுதல்‌, 
நெருங்குதல்‌, அடி படுதல்‌. 

கன்னம்‌-கதுப்பு (18), காது, 
௬வர்‌ தோண்டும்‌ கருவி, 
குரா௬ு. 

கன்னல்‌-சர்க்கரை, கரும்பு, 
கரகம்‌, நாழிகை, நாழிகை 
வட்டில்‌. 

கன்னி-பெண்‌, அழிவின்மை, 
கட்டிளமை, கற்றாழை, 
கலியாணமாகாத பெண்‌, 
கருவிளை. 

கன்னிகை-பெண்‌,; தாமரைப்‌ 
பொகுட்டு, யானைத்துதிக்‌ 
கையின்‌ நுனி. 

கன்னி நாடு-பாண்டி நாடு. 

கனகம்‌-பொன்‌. 

கனம்‌-மேகம்‌, நெருக்கம்‌, 
பாரம்‌. திரட்சி. 

கனருசி-மின்னல்‌. 

கனலி - நெருப்பு, சூரியன்‌, 
பன்றி. 

கன வட்டம்‌-குதிரை, பாண்டி 
யன்‌ குதிரை, 

குனவு - உறக்கம்‌, மயக்கம்‌, 
கனா. 

கனிகுல்‌-பழுத்தல்‌. 

கனை-நெருக்கம்‌, ஒலி. 

கனைத்தல்‌-இருளுதல்‌, ஒலித்‌ 
தல்‌. 

க்‌ 


கா-துலாக்கோல்‌, காத்தல்‌, 
சோலை, தோட்சுமை, கள்‌, 
காவடி,வருத்தம்‌, வலிமை. 

காக்கை - காத்தல்‌, காகம்‌, 
அவிட்டநட்சத் திரம்‌, 

காக்கைக்‌ கொடியாள்‌ - 
மூதேவி. 





காட்சியர்‌-அறிஞர்‌. 


4 காட்டு 


காக்கை பாடினி௰யம்‌-ஒரு யாப்‌ 
பிலக்கணம்‌. 

காகதாலியம்‌-ஒரு நியாயம்‌ 2 
காகம்‌ ஏறப்‌ பனம்பழம்‌ 
விழுவது போலத்‌ தற்செய 
லாக நிகழ்வது. 

காகந்தி - காவிரிப்பூம்பட்டி 
னம்‌. 

காகரூடி-பன்‌ றி. 

காகலீரவம்‌-குயில்‌, 

காகாரி-ஆ ந்தை. 

காகாலன்‌-அண்டங்காக்கை. 

காகுத்தன்‌-இராமபிரான்‌. 

காகுளி-ஆ சனம்‌, மெத்தை, 
மிடற்றோசை, இசை, 

காங்கேயன்‌-முருகக்‌ கடவுள்‌, 
வீடுமன்‌. 

காங்கை-வெப்பம்‌. 

காசம்‌- இருமல்‌, ஈளை நோய்‌, 
கோழை, நாணல்‌, பொன்‌. 

காசரம்‌-எருமை, 

காசா - நாணல்‌, எருமை, 
காயா. 

காசாம்பூவண்ணன்‌- திருமால்‌. 

காரினி-பூமி. 

காசு-குற்றம்‌, கோழை, இரத்‌ 
தினம்‌, சிறுகாச௬ு (௨12. 
பொன்‌... 

காசை- காயாஞ்செடி, காச 
தோய்‌, நாணற்புல்‌. 

காஞ்சி-மேகலாபரணம்‌ ஒரு 
பண்‌, ஒரு மரம்‌, ஓர்‌ ஊர்‌, 
மீட்டெதிரூன்றல்‌, மாலை, 
நிலையாமை. 

காஞ்சிரங்காய்‌ - எட்டிக்காய்‌. 

காஞ்சிரம்‌-எட்டி மரம்‌. 

காட்சி - அழகு, அற்புதம்‌, 
அறிவு, காணல்‌, தோற்றம்‌, 
வேடிக்கை, 


காட்டு-உதாரணம்‌, ஒளி. 


கோதம்‌. ன்‌ 


கோதம்‌-குற்றம்‌, வெறுப்பு. 
மீகாது- குற்றம்‌, சுக்கை, 
கோதை-கூந்தல்‌, பூ மாலை, 
காற்று, ஒழுங்கு, சேரன்‌, 
ஆண்டாள்‌, பெண்‌. 
காபம்‌-சினம்‌, 9 வறுப்பு, 
தம்பலப்பூச்சி. 
கோபன்‌ - பசுக்காப்போன்‌, 
இடையன்‌. 
காபாலன்‌ - கண்ணபிரான்‌, 
இடையன்‌. 
கோபி-இடைச்சி நெற்றியி 
லிடும்‌ ஒரு வகை மண்‌, 
கோபமுள்ளவன்‌. 
காம்பல்‌-முன்‌ கோபம்‌. 
 கோம்பி-ஓந்தி, பச்சோந்தி. 
6காமயம்‌-பசுவின்‌ சாணம்‌. 
கோமளம்‌-இளமை, களிப்பு, 
பசு, அழகு. 
காமாட்டி- தலைவி. 
கோமாயு-நரி. 
கோமாளி-விகடன்‌. 
மேகோமான்‌-மூத்தோன்‌, பன்றி, 
அரசன்‌, குரு, பெருமையிற்‌ 
சிறந்தோன்‌. 
கோயின்மை-பெருமை, ஆரா 
யாது செயல்‌. 
காரகை-பிச்சைப்‌ பாத்திரம்‌, 
குயில்‌, இளம்பூவரும்பு. 
கோாரம்‌-ேஜ சோழன்‌ குதிரை, 
குதிரை, வட்டில்‌, வெம்மை, 
கொடுமை, பூவரும்பு. 
கோரம்பர்‌-கழைக்கூத்தர்‌. 
காரல்‌- -விரும்புதல்‌. 
கோல்‌-ஈட்டி; வேல்‌, அம்பு, 
எழுதுகோல்‌, செங்கோல்‌, 
_ தரா௬ு, திரட்சி, இலந்தை, 
குதிரைச்‌ சம்மட்டி (39/11), 
ஊன்றுகோல்‌, யாழ்நரம்பு, 
அளவுகோல்‌,மரக்கொம்பு, 
தடி. 








சுத்தன்‌ 6. 





சுத்தன்‌-பரிசுத்‌ தன்‌, கடவுள்‌, 
சுத்தி-அகல்‌, சங்கு, சுத்தம்‌, 
ஓர்‌ ஆயுதம்‌ (1/கமா0?), 
கிளிஞ்சில்‌. 
சுத்திகரித்தல்‌-சுத்திசெய்தல்‌. 
சுதந்தரம்‌-உரிமை(177660011). 
சுதன்‌-மகன்‌. 
சுதன்மை- இந்திர சபை. 
சுத-சுருதி, அறிஞன்‌,பெண்‌, 
யாழின்‌ நரம்பு. 
சுதேசம்‌-சொந்த தேசம்‌. 
௬தை-மகள்‌, உதைகால்‌ பசு, 
சுண்ணச்சாந்து, அமிர்தம்‌, 
கங்கை, சுண்ணாம்பு. பால்‌, 
௬வை, பூந்தேன்‌,பொருள்‌, 
வெண்மை. 
சுந்தரம்‌-அழகு, நன்‌ மை, 
நிறம்‌. 


சுந்தரி-துர்க்கை, அழகி, 
மூஞ்சூறு(14௦16), பார்வதி, 
இந்திராணி. 
சுப்பிரம்‌-ஒளி, சந்தனம்‌, 
வெண்மை, வெள்ளி. 
சுபம்‌-நன்மை, காற்று, அழகு, 
துருமம்‌, வெண்மை. 
சுபாவம்‌-இயல்பு. 
சுபுத்தி-நற்புத்தி. 
சும்மை-௬மை; நெற்போர்‌, 
நாடு, ஒலி. 
சுமங்கலி-மங்கலியப்‌ பெண்‌, 
பார்வதி. 
சுமடன்‌-சுமப்பவன்‌, அறி 
வில்லாதவன்‌. 
சுமடு-அறிவின்மை. ௬மை, 
சும்மாடு. 
சுமத்தல்‌-தாங்குதல்‌, ஏற்றல்‌. 
ச௬ுமை-பாரம்‌. 
சுயம்‌-சொந்தம்‌, கலப்பு இல்‌ 
லாதது. 
சுயம்பாகி-சமையற்காரன்‌. 





செறித்தல்‌ 6 


செறித்தல்‌-அழித்தல்‌, கொல்‌ 
லல்‌, நெருக்கல்‌, வைத்தல்‌. 

செறிவு-அடக்கம்‌, நெருக்கம்‌, 
கலப்பு, கூட்டம்‌, நிறைவு. 

செறு-வயல்‌. 

செறுத்தல்‌ - வெவறுத்‌ தல்‌, 
அடக்கல்‌, கோபித்தல்‌, 
கொல்லுதல்‌. 

செறுதல்‌-அழித்தல்‌, 

டுசறுநர்‌-பகைவர்‌. 

சென்னல்‌-கெண்டை மீன்‌, 
தேன்‌. 

சென்னி-பாணன்‌, சோழன்‌, 
தலை, உச்சி. 


சே 


6ச-அழிஞ்சில்‌ மரம்‌, எருது, 
இடப ராசி, உயர்வு. 

சக்கை-விலங்கின்‌ படுக்கை, 
மனிதர்படுக்கை, பறவைக்‌ 
கூண்டு, கட்டில்‌, கற்கடக 
இராசி, நண்டு, சிவத்தல்‌, 
தங்குமிடம்‌, வலை, முலை, 

சகரம்‌- தலை, மாமரம்‌, அழகு, 
கூட்டம்‌, சம்பாதித்தல்‌, 


முடி. 

சகரித்தல்‌ - சம்பாதித்தல்‌, 
கூட்டல்‌. 

சகு-திடம்‌, தழும்பு, பகை, 
மரவயிரம்‌. 

சேங்கன்று-இளவெருது. 

சட்9-தூரம்‌. 

சேட்டம்‌-அ ழகு, செழிப்பு, 
முதன்மை, மேன்‌ மை, 
திறம்‌, ஆனி மாதம்‌. 

சட்டன்‌- தமையன்‌ . 

சேட்டை-அக்காள்‌, அசைவு, 
" குணங்கெட்ட செய்கை, 
தொரந்தரவு,முறம்‌,மூதேவி. 

சேடகம்‌-கேடகம்‌ (81ம்‌). 


தகழி 3 


கதகழி-அகல்‌. 
தகித்தல்‌-௬டுதல்‌. 
குகுவா-அசுரம்‌. 
ஐகை-அழகு, குணம்‌, அன்பு, 
பெருமை, சிறப்பு, தடை. 
தகைதல்‌-தடுத்தல்‌, கட்டளை 
யிடல்‌,விரிதல்‌, இளைத்தல்‌. 
தகைமை-அ ழ கு, ஒழுங்கு, 
தகுதி, குணம்‌, பெருமை. 
தச்சன்‌-சித்‌ திரை நட்சத்திரம்‌, 
தச்சன்‌ (வோறவர்‌2). 
தசம்‌-பத்து, பல்லக்கு. 
தசாவதாரம்‌ -திருமாலின்‌ 
பத்து, அவதாரங்கள்‌ 
மச்சம்‌, கூர்மம்‌, வராகம்‌, 
நரசிங்கம்‌, வாமனன்‌, 
பரசுராமன்‌, இர மன்‌, 
பலராமன்‌, கண்ணன்‌, 
கற்கி, 
தசும்பு-குடம்‌, மிடா, பொன்‌. 
தசை-மாமிசம்‌, நிலைமை. 
தஞ்சம்‌- எளிமை, பற்றுக்‌ 
கோடு, துணை, பெருமை, 
அடைக்கலம்‌. 
தட்சணம்‌-தெற்கு, உடனே, 
வலப்பக்கம்‌. 
தட்சண-காணிக்கை. 
தட்ணெம்‌-தட்சணம்‌. 
தட்டல்‌-தடுத்தல்‌, கிட்டுதல்‌, 
அபகரித்தல்‌. 
தட்டு-தேர்‌நடு,குற்றம்‌,முறம்‌, 
தடை, தகடு, தேதோற்‌ 
பலகை. 
தட்டை-மூங்கில்‌, தினைத்‌ 
தாள்‌, கிளியையோட்டுங்‌ 
கோல்‌, மொட்டை. 
தட்பம்‌-குளிர்ச்சி, அன்பு. 
தடம்‌-மலை,பெருமை, வளைவு, 
வழி, நீர்க்கரை, அகலம்‌, 
குளம்‌, விசாலம்‌. 


தாமரையாள்‌ 76 


காமரையாள்‌- இலக்குமி. 
தாமிரம்‌-செம்பு. 
காமோதரன்‌-திருமால்‌. 
தாயம்‌-உடை த்தல்‌, உரிமை, 
ஒரு சூது, சமயம்‌, பங்கு. 
தாயாதி-பங்காளி. 
தார்‌-கொடிப்படை, மலர்‌, பூ 
மாலை, சேனை, கிங்கிணி 
மாலை, ஆரம்‌, ஒழுங்கு. 
தார்த்தராட்டிரர்‌ - திருதராட்டி 
ரன்‌ புதல்வர்‌. 
தாரகம்‌-ஆ தாரம்‌, துணை, 
வெள்ளி. 
கூரகாரி-மு ௬ கக்கடவுள்‌, 
ட காளி. 
தாரகை-நட்சத்திரம்‌. 
தாரணம்‌-தரித்தல்‌. 
தாரணி-பூமி, இயமன்‌. 
தாரதம்மியம்‌ - ஏற்றத்‌ தாழ்வு. 
காரம்‌-வல்லிசை, வெள்ளி, 
நா, மனைவி, ஏழிசையுள்‌ 
ஒன்று, கண்‌, நட்சத்திரம்‌, 
நீர்‌, மேன்மை, முத்து, 
வெண்கலம்‌. 
தாரு-தேவதாரு, மரம்‌. 
காரை-கண்‌, மழை, நேராக 
ஓடல்‌, நட்சத்திரம்‌, வழி, 
கூர்மை, தத்தநீர்‌, வாலி 
யின்‌ மனைவி. 
காலம்‌-உண்கலம்‌, நா, பூமி, 
பனை மரம்‌, யானைக்காது. 
தாலு-நா. 
காவகம்‌-வனம்‌. 
தாவம்‌-காடு, தீ, காட்டுத்‌ தீ, 
வெப்பம்‌. 
தாவரம்‌ - நிலையியற்பொருள்‌, 
இடம்‌, மலை, உடல்‌, நிலை, 
பூமி, மரம்‌. 
கூவு-௨ ைை_றைவிடம்‌, கேடு, 
குற்றம்‌, செல்லுதல்‌, பகை, 
வருத்தம்‌, வலிமை. 





இருக்கு 7 


இருக்கு-கு ற்‌ றம்‌, தந்திரம்‌, 
முறுக்கு, வஞ்சம்‌. 
இருக்குழல்‌- அஞ்சில்‌ என்னும்‌ 
தலை ஆபரணம்‌. 
இருகல்‌-முறுகல்‌, வேறுபடல்‌. 
இருட்டாந்தம்‌-௨ தாரணம்‌. 
இருட்டி-அறிவு, பார்வ, 
கண்‌. 
இருத்துதல்‌-சீர்ப்படுத்தல்‌, 
விளக்கல்‌, தேற்றல்‌. 
இருந்தலர்‌ -திருந்தா தவர்‌, 
பகைவர்‌. 
திருமகள்‌- இலக்குமி. 
இருமஞ்சனம்‌-அபிஷேகம்‌. 
இருமண்‌-வைணவர்‌ நெற்றி 
* யிலணியும்‌ நாமம்‌. 
இருமலர்‌- தாமரை. 
இருமால்‌-மகரவிஷ்ணு. 
"இருவடி- திவ்வியபாதம்‌. 
இருவமுது-திவ்விய உணவு. 
இருவலகு- விளக்குமாறு 
(துடைப்பம்‌). 
திருவிழா-உற்சவம்‌ (11௦5118781). 
இருவோலக்கம்‌-சிறந்த சபை. 
இரை-அலை, தோற்௬ருக்கம்‌, 
கடல்‌, சுருள்‌, திரைச்சீலை 
(80621), ஆறு (847/2). 
'இரைதல்‌-சுருங்கல்‌, திரளல்‌, 
௬ருள்‌. 
தில்லை-ஒரு மரம்‌, சிதம்பரம்‌. 
திலகம்‌-மஞ்சாடி மரம்‌, சிதம்‌ 
பரம்‌. 
திலகம்‌-ச௬ட்டி,, பொட்டு. 
திலம்‌-மஞ்சாடி மரம்‌, எள்‌. 
இவ்வியம்‌ - தெய்வத்தன்மை, 
மேன்மை. 
இவசம்‌ 
வம்‌ 
இவலை-துளி (190௦0), மழை. 
இவளல்‌-அசைதல்‌, துவளல்‌, 
விளங்கல்‌. 


நாள்‌. 





துமித்தல்‌ 8 


துமித்தல்‌-துளித்தல்‌, துணித்‌ 
குல்‌, வெட்டுதல்‌. ப 
துமிதம்‌-நீர்த்துளி. 
துய்த்தல்‌- உண்ணல்‌; அனுப 
வித்தல்‌. 
துய்யாள்‌-சரசுவதி. 
துயக்கம்‌-சோர்வு, தடை. 
துயர்‌- துன்‌ பம்‌. 
துயல்வரல்‌-அசைதல்‌. 
துயில்‌-தூக்கம்‌, மரணம்‌. 
துயிலார்‌- தேவர்‌. 
துயிலுணர்தல்‌-விழித்‌ தல்‌. 
துர்லபம்‌-பெறுதற்கரியது. 
துரகதம்‌-கு திரை. 


-துரகம்‌-கூ.திரை. 
துரங்கம்‌ ம்‌ 
துரங்கமம்‌ குதிரை. 


துரவு-பெருங்கிணறு. 
துரிதம்‌-விரைவு, பாவம்‌. 
துரு-கறை (யம). 
துருக்கம்‌-கோட்டை; கஸ்‌ 
தூரி, குங்குமமரம்‌, காடு, 
கலக்கம்‌. 
துருத்த-ஆற்றிடைக்‌ குறை, 
தோல்‌, ஊதுந்துருத்தி. 
துருவல்‌-ஆராய்தல்‌, துளைத்‌ 
தல்‌, தேடல்‌. 
துரோணம்‌-எண்காற்பறவை, 
காகம்‌, தும்பை, வில்‌, 
பதக்கு என்னும்‌ அளவு. 
துலக்கம்‌-பிரகாசம்‌. 
துலக்கல்‌-விள க்கல்‌. 
துலா-தரா௬. 
துலை-தரா௯. 
துவ்வாமை - தரித்திரம்‌, 
பவவெறுப்பு. 
துவக்கர்‌-தோல்‌. 
துவக்கல்‌-கட்டுதல்‌. 
துவக்கு-தோல்‌, பிணக்கு, 
கட்டு, சங்கிலி, சம்பந்தம்‌. 





தூறு 


தூறு - தீங்கு, பழிச்சொல்‌, 
புதர்‌, பற்றைக்காடு (1.0 
நி] 216). 





தெ 


தெக்கணம்‌-வலப்பக்கம்‌, 
தெற்கு; 
தெங்கங்காய்‌-தேங்காய்‌, 
தெங்கம்பழம்‌-தேங்காய்‌. 
தெப்பம்‌-புணை. 
தெம்முனை-போர்க்கள ம்‌. 
தெய்வதம்‌-தெய்வம்‌. 
தெய்வப்பசு-காமதேனு. 
தெய்வம்‌-கடவுள்‌, ஊழ்‌. 
தெய்விகம்‌-தெய்வத்தன்மை. 
தெரிதரல்‌-அறிதல்‌. 
தெரியல்‌-ஆராய்தல்‌, பூமாலை, 
பார்த்தல்‌. 
தெரிவை-பெண்‌ . 
தெருட்ச-அறிவு, தெளிவு. 
தெருட்டுதல்‌-மன த்‌ )ைதத்‌ 
தெளிவித்தல்‌, அறிவுறுத்து 
தல்‌. 
தெருமரல்‌-துன்பம்‌, சுழற்சி. 
தெருள்‌-அறிவு- 
தெவ்‌-போர்‌,பகை,பகைவன்‌. 
தெவ்வர்‌-பகைவர்‌. 
தெவீட்டல்‌- அ டைடத்தல்‌, 
உமிழ்தல்‌, நிறைதல்‌, 
ஒலித்தல்‌, வெறுத்தல்‌. 
தெழித்தல்‌- அ தட்டுதல்‌, 
கோபித்தல்‌, துவைத்தல்‌, 
நீக்கல்‌. 
தெள்ளத்தெளிதல்‌ - நன்கு 
தெளிதல்‌. 
தெள்ளல்‌-கொழித்தல்‌. 
தெள்ளியர்‌- அறிவுடையோர்‌. 
தெள்ளேணம்‌-பெண்டிர்‌ விளா 
யாட்டுகளுள்‌ ஒன்று. 
தெற்றி- திண்ணை, வாயிற்படி, 


தசா மயம்‌ 83 





தசா மயம்‌-ஒளிமயம்‌, அழ 
குத்தன்மை. 
தேட்டம்‌-ஆராய்ச்சி, தேடிய 
பொருள்‌, பேராசை. 
'தேட்டு-பொருள்‌, ஆராய்தல்‌. 
தேட்டை-பொருள்‌, ஆராய்‌ 
தல்‌. 
தேம்‌-இடம்‌, இனிமை௰, 
தேன்‌, வாசனை, திக்கு, 
தேசம்‌. : 
தேம்பல்‌-இளைத்தல்‌, வாடல்‌, 
விம்மியழுதல்‌. 
தேய்த்தல்‌-அழித்தல்‌,குறைத்‌ 
தல்‌. 
தேய்வை-சந்தனக்குழம்பு. 
தேயம்‌-நாடு, சரீரம்‌, ஒளி, 
களவு. 
'ீதயு-நெருப்பு, மயக்கம்‌. 
தேர்தல்‌-அறிதல்‌, ஆராய்தல்‌, 
கொள்ளல்‌, ெதெளி தல்‌, 
துணிதல்‌. 
'£தரார்‌-கல்லா தவர்‌, கீழோர்‌. 
த வகுலம்‌-கோவில்‌. 
6தவபதி-இந்திரன்‌. 
தேவபாடை - சம்ஸ்கிருத 
பாஷை (௨81470), 
மதவராட்டி- தெய்வமரஈடு 
பவள்‌ . 
0தவராளன்‌-௦ தய்வம௱டு 
பவன்‌. 
தேவி-மனைவி, அரசி, தலைவி, 
துர்க்கை. 
மதேற்றம்‌-கடைடப்‌பிடி, 
தெளிவு, துணிவு. 
பீதற்ருதவர்‌- அறியாதவர்‌. 
தறல்‌-கள்‌ தெளிவு, சாறு, 
கள்‌, துணிதல்‌, தெளிதல்‌, 
தேன்‌. 
மேதறுதலை-தைரியம்‌, ஆறுதல்‌. 
மதன்‌-கள்‌, வண்டு, வாசனை, 
நறவு (1063). 





தொடு 





தொடு-தோட்டம்‌, வஞ்சகம்‌. 

தொடுத்தல்‌-அணிதல்‌, எய்‌ 
தல்‌, கட்டல்‌, கோத்தல்‌, 
பொருத்துதல்‌, வளைத்தல்‌. 

தொடை-அம்பு, கட்டு, மாலை, 
ஓர்‌ உறுப்பு (11/21), செய்‌ 
யுள்‌. 

தொடையல்‌-பூ மாலை. 

தொண்டர்‌-அடியவர்‌. 

தொண்டு-பழமை, ஒன்பது, 
அடிமை, வழிபாடு. 

தொண்டை- ஆதொண்டைச்‌ 
செடி, கொவ்வை, யானைத்‌ 
துதிக்கை, குரல்வளை, 
மண்டலம்‌, மிடறு. 

தொத்து-அடிமை; ஒட்டு, 
பூங்கொத்து. 

தொந்தம்‌-தொடர்பு, சம்பந்‌ 
தம்‌. 

தொந்தி-வயிறு. 

தொப்பி-கள்‌, தலைத்‌ தொப்பி. 

தொய்யல்‌-ே சறு, துன்பம்‌, 
உழவு; களிப்பு, இளைப்பு, 
சோர்வு. 

தொய்யில்‌-உழுநிலம்‌, எழு 
தும்‌ குழம்பு. 

தொல்‌-பழமை. 

தொல்லை- பழமை,தொதந்தரவு. 

தொலைத்தல்‌ - கொல்லல்‌, 
தோல்வியடையச்‌ செய்‌ 
தல்‌. 

தொழு-தொழுமரம்‌, இரேவதி 
நட்சத்திரம்‌, குட்டநோய்‌ 
(.றா௦ு), பசுக்கொட்டில்‌. 

தொழுகுலம்‌ - மறையவர்‌ 
குலம்‌. 

டு தாழுதி - பறவையொலி, 
கூட்டம்‌, இனம்‌, பறவைக்‌ 
கூட்டம்‌. 

தொழு நாய்‌-குட்ட நோய்‌ 
(மஹா033). 











நாவிதன்‌ த 
மத யகக அவ பவ ஆ ஆகத அடர்‌ 
நாவிதன்‌-அம்பட்டன்‌. 
நாழி-ஒருபடி, அம்பருத்‌ 

தூணி, நாழிகை. 
நாழிகை-கால அளவு (24 

1ர்பபர்‌25), அம்பறாத்தூணி, 
நாளம்‌-பூநீதண்டு,உள்துளை . 
நாளிேகேரம்‌-ென்னை. 
நாற்கஇ- நான்கு வகைப்‌ 
பிறப்பு: தேவகதி, மக்கள்‌ 
கதி, விலங்கின்‌ குதி, நரக 
கதி, 
நாற்கவி-ஆ௬, சித்‌ திரம்‌, 
மதுரம்‌, வித்தாரம்‌. 
நாற்குணம்‌-( 1 )அறிவு, நிறை, 
ஓர்ப்பு, கடைப்பிடி (இவை 
ஆடவர்க்குரியவை). 

(2) நாணம்‌, மடம்‌, 
அச்சம்‌, பயிர்ப்பு (இவை 
பெண்டிர்க்குரியவை). 

நாற்பைடை-யானைப்படை, 
தேர்ப்படை, குதிரைப்‌ 
படை, காலாட்படை, 
நாற்பொருள்‌-அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு. 
நாற்றம்‌- மணம்‌, தோன்றுதல்‌. 
நாற்று-முளைபயிர்‌, 
நாற்றுதல்‌-தொங்கவிடுதல்‌. 
நாறுதல்‌-மணத்தல்‌, உண்டா 
குல்‌. 
நான்கு வருணத்தார்‌ - அந்த 
ணர்‌, அரசர்‌, வணிகர்‌, 
வேளாளர்‌. 
நான்மறை-இருக்கு, யசுர்‌, 
சாமம்‌, அதர்வம்‌. 
நான்மாடக்கூடல்‌- மதுரை 
நகர்‌. 
நான்முகன்‌ - அருகன்‌, 
பிரமன்‌. 
நானம்‌-பூசும்பூச்‌௬, கஸ்தூரி, 
குளிநீர்‌. 





0 நிமலன்‌ 





நானிலம்‌-நால்வகை நிலம்‌2 
முல்லை, குறிஞ்சி, நெய்தல்‌, 
மருதம்‌. 


111 


நிக்கிரகம்‌-கீழ்ப்படுத்தல்‌, 
தண்டனை. 
நிகர்‌-சமானம்‌. 
நிகர்த்தல்‌-ஒத் திருத்தல்‌, 
நிகரம்‌-விழுங்கல்‌, கூட்டம்‌, 
சேனை. 
நிகழ்ச்சி-சம்பவம்‌. 
நிகழ்த்தல்‌-ெ சொல்லுதல்‌, 
செய்தல்‌. 
நிகளம்‌-சங்கிலி, விலங்கு. 
நிகாதன்‌- -வஞ்சகன்‌. 
நிகாயம்‌-கூட்டம்‌. 
நிகேதனம்‌-கோயில்‌, வீடு. 
நிசா-இரவு. 
நிசாசரர்‌- அசுரர்‌. 
நிசாபதஇி-சந்திரன்‌. 
நிசாரி-சூரியன்‌. 
நிச-இரவு, மஞ்சள்‌, பொன்‌. 
நிரிசரர்‌-அசுரர்‌. 
நிசை-இரவு. 
நிட்காமியம்‌-விருப்பின்மை. 
நிட்டுரம்‌-கொடுமை, 
நிட்டை-சமாதி, அசையாமை. 
நிணம்‌-கொழுப்பு. 
நித்தியம்‌ - அழியா மைம, 
எப்போதும்‌. 
நித்திரை-தூக்கம்‌. 
நித்திலம்‌-முத்து. 
நித -பொன்‌, திரவியம்‌. 
நிதிக்கிழவன்‌-குபேரன்‌. 
நிதியம்‌-திரவியம்‌. 
நிந்தனை-பழி- 
நிபந்தம்‌-கட்டளை. 
நிபம்‌-காரணம்‌. 
நிமலன்‌-கடவுள்‌, சுத்தன்‌. 














மாட்டுதல்‌ ந்‌ 





மாட்டுதல்‌- -செலுத்தல்‌, இயலு 
தல்‌, மூட்டுதல்‌, கட்டுதல்‌, 
பூணுதல்‌, செருகுதல்‌. 
மாடகம்‌-யாழின்‌ முறுக்காணி. 
மாடம்‌-உழுந்து, வீடு, உப்பரி 
கை (11611806). 
மாடு-பொன்‌, செல்வம்‌, பக்‌ 
கம்‌, இடம்‌, பசுப்‌ பொது. 
1மாடை-பொன்‌ . 
மாண்‌-பெருமை. 
மாண்டல்‌-இறத்தல்‌, சிறத்‌ 
தல்‌. 
மாண்டவர்‌-இறந்தவர்‌, சிறந்‌ 
துவர்‌. 
மாண்பு-அழகு, பெருமை. 
மாணல்‌-பெருமை, சிறத்தல்‌. 
மாணவகன்‌])-௧க ற்பவன்‌ 
மாணவன்‌ வட்‌. பிர 
மசாரி. 
மாணுக்கன்‌-கற்பவன்‌ ($- 
00). 
1மாணார்‌-பகைவர்‌. 
மாணி-பிரமசாரி, குள்ளம்‌. 
மாணை-ஒரு கொடி (மேஹ). 
மாத்திரம்‌-அளவு, தனிமை. 
மாத்தரை-கண்ணிடமைமப்‌ 
பொழுது (8 860000), அற்‌ 
பம்‌. 


மாத்திரைக்கோல்‌- ௮ ளவு 
கோல்‌. 

1மாதங்கம்‌-யானை. 

1மாதங்கர்‌-சண்டாளர்‌. 

மாதங்கி - பார்வதி, மதங்கி, 
காளி. 

மாதர்‌-ஆசை, அழகு, பெண்‌. 

மாதரி-காளி. 

மாதலி-இந்திரன்‌ சாரதி. 

மாதவம்‌- தவம்‌, கள்‌, வசந்த 
காலம்‌. 

மாதவன்‌- திருமால்‌, முனிவன்‌, 
மன்மதன்‌. 


முண்டகாசனை 1 





முண்டகாசனை- -இலக்குமி. 

மு ண்டம்‌- உட ற்‌ குறை, 
நெற்றி, திரட்சி. 

முண்டனம்‌-மொட்டை. 

முண்டிதம்‌ - மொட்டையடித்‌ 
தல்‌. 

மூண்டை-விதவை (99/40). 

முத்தகம்‌ - தன்னில்‌ பொருள்‌ 
முடியும்‌ செய்யுள்‌. 

முத்தம்‌-அன்பு, உதடு, மருத 
நிலம்‌, முத்து, கொஞ்சுதல்‌. 

முத்தமிழ்‌-இயல்‌ இசை நாட 
கம்‌ 


முத்தர்‌-மோட்சத்துக்கு உரிய 
வர்‌. 


்‌ முத்‌ தரையர்‌ - 6 சரசோழ 
பாண்டி நாடுகளுக்குத்‌ 
தலைவர்‌. 

முத்தலை அயில்‌ 

முத்தலைக்‌ கழு - - சூலம்‌ 

முத்தலை வேல்‌ 

முத்தாடல்‌-முத்தமிடல்‌. 

முத்த-மோட்சம்‌. 

முத்திதன்‌-முத்தியைக்‌ 
கொடுப்பவன்‌ . 

முத்திநகரங்கள்‌ 7:- மதுரை, 
அயோத்தி, மாயை, காசி; 
காஞ்சி, அவந்தி, துவா 
ரகை 

முத்திரை- அடையாளம்‌ (52௨, 
ஓரக). 

முத்த-ஆகவனீயம்‌, தட்சி 
ணாக்கினி, காருகபத்தி 
யம்‌. (இவை முறையே 
சதுர வடிவமாகவும்‌, முக்‌ 
கோண வடிவமாகவும்‌, 
வில்‌ வடிவமாகவும்‌ இருக்‌ 
கும்‌). 

முத்தேவர்‌-பிரமன்‌ சிவன்‌ 
திருமால்‌. 





முப்பகை ழ்‌ 
பவட பப்ப டக ப த அட ப ப வகறட 
முப்பகை-முக்குற்றம்‌. 
முப்பத்திரண்டறம்‌ - ஆதுலர்க்‌ 
குச்சாலை, ஓதுவார்க்கு 
உணவு அறுசமயத்‌ 
தார்க்கு உண்டி, பசுவுக்‌ 
குத்‌ தீனி, சிறைச்‌ சோறு, 
ஐயம்‌, தின்பண்டம்‌ ஈதல்‌, 
அறவைச்சோறு, பிள்ளை 
பெறுவித்தல்‌, பிள்ளை 
வளர்த்தல்‌, பிள்ளை பால்‌ 
வார்த்தல்‌, அற ைவப்‌ 
பிணஞ்சுடல்‌, அறவைத்‌ 
தூரியம்‌, சுண்ணம்‌, 
தோய்க்கு மருந்து, வண்‌ 
னார்‌, நாவிதர்‌, கண்ணாடி, 
காதோலை, கண்‌ மருந்து, 
தலைக்கு எண்ணெய்‌. 
பெண்‌ போகம்‌, பிறர்‌ துயர்‌ 
காத்தல்‌, தண்ணீர்ப்‌ பந்‌ 
தல்‌, மடம்‌, தடம்‌, சோலை, 
ஆவுரிஞ்சுதறி, விலங்கிற்‌ 
குணவு, ஏறு விடுத்தல்‌, 
விலை கொடுத்துயிர்காத்‌ 
தல்‌, கன்னிகா தானம்‌. 
முப்பத்து மூன்று தேவர்‌ - 
ஆதித்‌ தர்‌ பன்னிருவர்‌- 
௮௬ வினிகள்‌ இருவர்‌- 
உருத்திரர்‌ பன்னிருவர்‌- 
வசுக்கள்‌ எண்மர்‌. 
முப்பலை-திரிபலை பார்க்க. 
முப்பழம்‌-மாம்பழம்‌ பலாப்‌ 
பழம்‌ வாழைப்பழம்‌. 
முப்பாட்டன்‌ - பாட்டனுக்குப்‌ 
பாட்டன்‌. 
முப்பால்‌-௮ றம்‌ பொருள்‌ 
இன்பம்‌ (திருக்குறள்‌). 
முப்பான்‌-முப்பது. 
முப்புடைக்காய்‌-தேங்காய்‌. 
முப்புரம்‌-பொன்‌ வெெள்ளி 
இரும்பு இவற்ருலான புரங்‌ 
கள்‌. 





யாசித்தல்‌ 1 





யாசித்தல்‌-பிச்சையெடுத்தல்‌. 
யாட-ஆடு (0௦20). 
யாண்‌-அழகு. 
யாண்டு-எவ்விடம்‌? வருடம்‌. 
யாண்டை-எவ்விடம்‌ ? 
யாணர்‌ - புதுமை; தச்சர்‌, 
அழகு, நன்மை. 
யாத்தல்‌-கட்டுதல்‌, 
யாத்திரை - பயணம்‌ (௫1]ஜ- 
10326). 
யாதும்‌ 
யாதவம்‌ 
யாதவன்‌ - இடையன்‌, யது 
குலத்தவன்‌, கிருஷ்ணன்‌. : 
யாதனை-துன்பம்‌, நரகத்தில்‌ 
மக்களைக்‌ கொல்லாமல்‌ 
வருத்தும்‌ நோய்‌, 
யாதுதானன்‌-அரக்கன்‌. 
யாதுதானவர்‌-இராக்கதர்‌. 
யாப்பு-பாட்டு, கட்டு, உறுதி. 
யாமம்‌-தென்திசை; இரவு, 
சாமம்‌, நள்ளிரவு. 
யாமளம்‌-காளியைத்‌ தெய்வ 
மாகக்‌ கொண்ட ஒரு 
வேதம்‌, பச்சை. 
யாமளை-பார்வதி, காளி. 
யாமியம்‌-தெற்கு. 
யாமினி-இராத்திரி, 
யாமை-ஆமை (7௦71101860. 
யாய்‌-தாய்‌. 
யாவதும்‌-சிறிதும்‌, எல்லாம்‌, 
யாழ்‌-மிதுன ராசி, வீணை, 
௮ ௬ வினி நட்சத்திரம்‌. 
திருவாதிரை நட்சத்திரம்‌. 
யாழ்ப்பாணர்‌-வீணை வாசிக்‌ 
கும்‌ சாதியார்‌. 
யாழ்‌ முனிவர்‌-நார தர்‌. 
ன ரக ப 2 ஜரதபரு 
யாடழோர்‌ ர்‌ 


-பசுக்கூட்டம்‌. 








வச்சம்‌ 14 





வச்சம்‌-கன்று, ஒரு நாடு. 
வச்சயம்‌-கலை மான்‌. 
வச்சல்‌-கன்றையுடைய பச. 
வச்சிர தரன்‌ பண 
சர்ப ] - இந்திரன்‌. 
வச்சிரம்‌-ச துரக்கள் ளி, மர 
வைரம்‌, வைரமணி, வச்சி 
ய தம்‌, 
வச்சிர | - இந்திரன்‌. 
வச்சை-உலோபம்‌. 
வசதி-நல்லிடம்‌, வீடு, ஊர்‌. 
வசந்தம்‌ - இள ேேவேனில்‌, 
வாசனை, இந்திர மாளிகை. 
வசந்தன்‌ -ெதென்‌ றல்‌, மன்‌ 
மதன்‌. 
வசந்திகை-ேே தமல்‌. 
வசநாவி-விஷம்‌ (1௦1501). 
வசம்‌-கீழ்ப்படிதல்‌, ஒழுங்கு, 
அமைதல்‌. 
வசவி-கொடியவள்‌. 
வசவு-இழிவுரை. 
வசனம்‌-சொல்‌, உரை நடை 
(11086). 
வ௫-கூர்மை, வசியம்‌, வாள்‌, 
நீர்‌, மழை. 
வ௫ிகரித்தல்‌-வசப்படுத்தல்‌. 
வ௫த்தல்‌- தங்கல்‌. 
வசியம்‌-வசமாதல்‌. 
வகரணம்‌ 
வ$கரம்‌ 
வ௬-பசுவின்‌ கன்று, பொன்‌, 
அஷ்டவசுக்கள்‌, நெருப்பு, 


வசுதை 

வசுந்தரை | - பூமி. 

வ௬ுமதி 

வசை -குற்றம்‌, இகழ்ச்சி, 
மலட்டுப்‌ பசு. 

வஞ்சகம்‌-கபடம்‌, கீழ்மை. 

வஞ்சம்‌ - கபடம்‌, கொடுமை, 
அழிவு, பொய்‌, வாள்‌. 


] - வசமாக்கல்‌. 





18 வட்டை 





வஞ்சனை-9ெ தெய்‌ வப்‌ பெண்‌, 
மாயை, பொய்‌. 
வஞ்சி-வஞ்சி நகரம்‌, வஞ்‌. 
சிப்பா, வஞ்சிக்‌ ெகெொடி, 
பெண்‌, பகைமேற்செல்‌. 
வோர்‌ அணியும்‌ மாலை,. 
வஞ்சி மரம்‌. 
வஞ்சித்தல்‌-வ ஞ்‌ ச னை செய்‌: 
தல்‌. 
வஞ்சியர்‌-பெண்டிர்‌. 
வஞ்சிரம்‌-ஒரு வகை மீன்‌. 
வஞ்சி 6வந்தன்‌ -கேசேரமன்‌ 
னன்‌. 
வஞ்சினம்‌-சபதம்‌. 
வஞ்சுளம்‌-ே வங்கைமரம்‌.. 
அசோக மரம்‌. 
வஞ்சுளன்‌-கரிக்குருவி. 
வட்கர்‌-குற்றம்‌. 
வட்கல்‌-நாணம்‌, கெடுதல்‌,. 
ஒளி மழுங்கல்‌. 
வட்கார்‌-பகைவர்‌. 
வட்டம்‌-பரிசை, நீர்ச்சால்‌,. 
வட்ட வடிவம்‌ (017016), 
சீலை, பரிவேடம்‌, ஆலவட்‌ 
டம்‌, கைம்மணி, வாகு. 
வலயம்‌. 
வட்டாடல்‌-சூதாடல்‌ (ஸோ- 
11ஐ). 
வட்டாரம்‌-சுற்றுப்‌ பக்கம்‌. 
வட்டிகை - எழுதுகோல்‌, சித்‌. 
திரம்‌, சாந்து. 
வட்டில்‌- உண்‌ கலம்‌, கிண்‌ 
ணம்‌. 
வட்டினி-சூதில்‌ கொடுக்கும்‌ 
பந்தயப்‌ பொருள்‌. 
வட்டு-சூதாடுகருவி, திரட்சி. 
வட்டுடை - வீரர்‌ முழந்தாள்‌ 
அளவில்‌ உடுக்குமுடை. 
வட்டுவம்‌-வெற்றிலைப்‌ பை, 
வட்டை-வழி, 


வதூவரர்‌ 1 





வதாவரர்‌-கலியாணப்‌ பெண்‌ 
ணும்‌ பிள்ளையும்‌ (716 
47120 0௦1ற16) . 
வதை-கொலை. 
வதைத்தல்‌-கொல்லுதல்‌. 
வந்தனம்‌ 
வந்தனை 
வந்தி-மலடி. 
வந்தித்தல்‌-வணங்கு தல்‌. 
வந்தியர்‌ - புகழ்வோர்‌, மலடி 
கள்‌, மங்கலப்‌ பாடகர்‌. 
வந்து-காற்று. 
வபை-நிணம்‌ (180. 
வம்பலர்‌-அயலார்‌, புதியவர்‌. 
வம்பன்‌-துஷ்டன்‌. 
வம்பு-புதுமை, கச்சு, மணம்‌, 
நிலையின்மை, கயிறு, வஞ்‌ 
சனை. 
வமிசம்‌-சந்ததி. 
வயக்கம்‌-ஓளி. 
வயங்கல்‌- ஓளி செய்தல்‌, 
நடத்தல்‌ 
வயணம்‌-வகை, 
வயத்தன்‌-வசப்பட்டவன்‌. 
வயது-ஆயுள்‌ . 
வயப்படல்‌-வசமாதல்‌. 
வயப்புலி-சிங்கம்‌. 
வயப்பபோத்து-சிங்கம்‌. 
வயம்‌- நீர்‌, பறவை, வலிமை, 
வசம்‌, வெற்றி (7101௦3). 
வயமா - குதிரை, சிங்கம்‌, 
யானை, புலி. 
வயல்‌-வெளி, கழனி (11610). 
வயவன்‌ - வீரன்‌, வலியான்‌ 
பறவை (& 11ம்‌ ௦4 51801 
மாய்‌), படைத்தலைவன்‌. 
வயனம்‌-வசனம்‌. 
வயா-கருப்பம்‌ (162௨03), 
வருத்தம்‌, ஆசை. 
வயிர்‌-ஊது கொம்பு,மூங்கில்‌. 


வணக்கம்‌. 





30 ராட்டி 





வயிரம்‌ - நெடுங்காலம்‌ நிக 
மும்‌ கோபம்‌, கூர்மை, 
வச்சிராயுதம்‌, வைர மணி, 
மர வயிரம்‌, பகை, வலி. 
மை. 

வயிரி- பகைவன்‌, வல்லூறு, 
(17810௦1). 

வயிரியர்‌-பாணர்‌, கூத்தர்‌. 

| வயிறு வாய்த்தல்‌-கருக்கொள்‌ 

. ஸூதல்‌, பிரசவித்தல்‌. 

. வயின்‌-இடம்‌, வீடு, வயிறு. 

வயின €தயன்‌-கருடன்‌. 

. வயோதிகம்‌-முதுமை. 
வயோதிகர்‌-கிழவர்‌. 
வர்ணியம்‌-உபமேயம்‌. 
வர்த்தி-வத்தி. 
வரகு-ஒரு தானியம்‌. 
வரங்கிடத்தல்‌ - வரம்‌ வேண்‌ 

டுதல்‌. 
வரதன்‌-வரமளிப்பவன்‌. 

வர நத௲ி-கங்கை (716 கே 

5651. 
வரம்‌-மேன்மை, வேண்டும்‌ 
பொருள்‌ (1௦௦1. 
வரம்பு-அணை, எல்லை, ஒழுங்‌ 
கு, வரப்பு. 

வரர்‌-தேவர்‌. 

வரல்‌-வருதல்‌. 

வரலாறு-வருதலின்‌ வழி. 

வரவு-வரவுப்‌ பொருள்‌ (1- 

00106), வருதல்‌. 
வரளல்‌-வரட்சி. 
வரன்‌-பிரமன்‌, சிவன்‌, கண 

வன்‌, அருகன்‌, புத்தன்‌. 
வரன்றல்‌-கொழித்தல்‌. 
வராகம்‌ - பன்றி, ஒரு பரா 
ணம்‌. 

வராகன்‌-ஒ ௬ நா ணயம்‌. 

(5. 31), பன்றி உருக்‌ 

கொண்ட பெருமான்‌. 
வராட்டி-எரு. 





வரால்‌ ர்‌ 





வரால்‌-ஒரு வகை மீன்‌. 
வரி- தேமல்‌ எ முத்து, 
இசைப்பாட்டு, கடல்‌, குடி 
வரி, நெல்‌, கடன்‌, நிறம்‌, 
நீளம்‌, வண்டு, இரேகை, 
நான்கு தெருக்கள்‌ கூடு 
மிடம்‌. 
வரிக்கடை-வண்டு. 
வரிசை-ஒழுங்கு, வெகுமதி, 
சிறப்பு. 
வரித்தல்‌ - கட்டல்‌, நியமித்‌ 
தல்‌, எழுதுதல்‌, பூசுதல்‌, 
தெரிதல்‌, விரும்புதல்‌. 
வரிதல்‌-கட்டல்‌, எழுதுதல்‌. 
வரிப்புறம்‌-அணில்‌ ($001761). 
வருக்கம்‌- இன ம்‌, குலம்‌, 
வகுப்பு, ஒழுங்கு. 
வருக்கை-பலா. 
வருகை-வருதல்‌. 
வருடம்‌-மழை, ஆண்டு. 
வருடம்‌ 60 :-பிரபவ, விபவ, 
சுக்கில, பிரமோதூத, பிர 
சோற்பத்தி, ஆங்கீரச, 
சீமுக, பவ; யுவ, தாது, 
ஈச்சுர்‌, வெகு தானிய, 
பிரமாதி, விக்கிரம, விசு, 
சித்திரபானு, ௬பானு, 
தாரண, பார்த்திப, விஜய, 
சர்வசித்து, சர்வதாரி, 
விரோதி, விகிர்தி, கர, நந்‌ 
தன, விஜய, ஜய, மன்மத, 
துன்முகி, ஏவிளம்‌ பி, 
விளம்பி, விகாரி, சார்வரி, 
பிலவ, சுபகிருது, சோபகி 
௬து,குரோதி, விசுவாவசு, 
பராபவ, பிலவங்க, கீலக, 
செளமிய, சாதாரண, 
விரோதிகிருது, பரிதாபி, 
பிரமாதீச, ஆன நீத,இராட்‌ 
௪த, நள; பிங்கள, கால 
யுக்தி, சித்தார்த்தி,| 


வறிஞர்‌ ்‌ ட. 


வறிஞர்‌-தரித்திரர்‌. 
வறிது-அற்பம்‌, குற தல்‌, 
அறியாமை, பயனின்‌ மை. 
வறியர்‌ 
வறியார்‌ | - தரித்திரர்‌. 
வறியோர்‌ 
வறுத்தல்‌ - தீயில்‌ இட்டு 
வதக்குதல்‌ (153112). 
வறுதல்‌-தீயால்‌ உலர்தல்‌. 
வறுநிலம்‌-பாழ்‌ நிலம்‌. 
வறும்புனம்‌-பாலை நிலம்‌, அறு 
வடை செய்த நிலம்‌. 
வறுமை-தரித்திரம்‌ (1௦8811). 
வறை-துவட்‌ டற்கறி. 
வன்கண்‌ -கொடுமை, அஞ்சா 
மை, கொடும்பார்வை. 
வன்கண்ணர்‌-கொடியவர்‌. 
வன்கணம்‌-வல்லெழுத்து 
கள. 
வன்சொல்‌-கடுஞ்சொல்‌. 
வன்பால்‌- பாலைநிலம்‌, 
குறிஞ்சி நிலம்‌. 
வனபு-வன்மை. 
வன்மம்‌-வைராக்கியம்‌. 
வன்மீகம்‌-புற்று (அ௱1-1111). 
வன்மீன்‌-முதலை (00000116). 
வன்மை-கடினம்‌, வலிமை. 
வன்னம்‌-நிறம்‌, எழுத்து, தங்‌ 
கம்‌. 
வன்னி-பிரமசாரி (1$௨081௦7), 
கிளி, வன்னிமரம்‌, நெருப்பு. 
வன்னியர்‌-ஒரு சாதியார்‌. 
வனசம்‌- தாமரை. 
வனசரம்‌-யானை. 
வனசரர்‌-வன த்‌ தில்‌ வாழ்‌ 
வோர்‌, வேடர்‌. 
வனசை-இலக்குமி. 
வனப்பு-அழகு 
வனம்‌-நீர்‌, துளசி, மிகுதி, 
காடு, சோலை, ௬டுகாடு, 
புற்று, அழகு. 





வாமம்‌ ர. 





வாமம்‌-குறுமை, இடப்பக்கம்‌ 
(௨0, அழகு, தொடை, 
ஒளி, வாம மதம்‌ (௨ 
16112100), சிவன்‌ ஐம்முகத்‌ 
தொன்று. 
வாமன்‌-அருகன்‌, சிவன்‌, 
புத்தன்‌. 
வாமனம்‌ -வாமன புராணம்‌, 
தென்திசையைக்‌ காக்கும்‌ 
யானை, குள்ளம்‌. 
வாமனன்‌-குறள்‌ வடிவைக்‌ 
கொண்ட திருமால்‌. 
வாமி ப 
னம்‌ ்‌ -பார்வதி. 
வாய்‌-இடம்‌, வாய்‌ (14001), 
* ஊதுகுழல்‌, உண்மை, 
சொல்‌, வாயில்‌, விளிம்பு. 
வாய்க்கரிச- பிணத்டைதக்‌ 
கொளுத்துமுன்‌ அல்லது 
புதைக்குமுன்‌ அதன்‌ 
வாயில்‌ இடும்‌ அரிசி. 
வாய்க்கால்‌-நீர்க்கால்‌(101101) 
“மக நட்சத்திரம்‌. 
வாய்க்கூலி-இலஞ்சம்‌ (1109). 
வாய்ச்ச-மரம்‌ செதுக்குங்‌ 
கருவி. 
வாய்த்தல்‌ - பொருந்தல்‌, 
கிட்டுதல்‌, சிறத்தல்‌.. 
வாய்தல்‌-வாயில்‌ ([3ஈ1ா௨௭0௦). 
வாய்‌ நீர்‌-எச்சில்‌ (581142). 
வாய்‌ மநர்தல்‌-உடன்படுதல்‌. 
வாய்ப்பு-சித்தி, தகுதி. 
வாய்பாடு-மாதிரி (& ஜுாா௦- 
110 2207888101) . 
வாய்‌ புதைத்தல்‌-வாய்மூடல்‌. 
வாய்‌ பூசல்‌-வாயைச்‌ சுத்தி 
செய்தல்‌. 
வாய்மை- உண்மை, சொல்‌. 
வாய்‌ மொழி-வேதம்‌. 
வாய்வது - உண்மை, கிட்டு 
வது. 

















